தமிழ்நாடு அரசு 

2013 


[ Regd . No . TNICCN / 467 /2012- 14 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[விலை : ரூ . 0 .80 காசு . 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


- 


- 


- 


F 


G 


த 


பது 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


- பர 


அழயே வெ 


வல்லும் 


எண் 45 ] 


சென்னை , புதன்கிழமை , நவம்பர் 20 , 2013 
கார்த்திகை 4 , விஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2044 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1 


பாணமை 


வ 


1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1)- ன்கீழான அறிவிக்கைகள் . 
"ஜி . 9207 செங்காடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி லிமிடெட் ". 

(ந .க . 493/ 2003/கலை ) 
1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1) - ன்கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் திருப்பெரும்புதூர் 
வட்டம் ஜி . 9207 செங்காடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி லிட் ., பதிவு எண் ரத்து செய்யப்பட்டு அதன் அலுவல்கள் 
இறுதியாக முடிக்கப்படுகிறது . 

இவ்வறிவிப்பு 28 - 07 - 2004 அன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது . 


காஞ்சிபுரம் , 
2004 ஜூலை 


28 . 


மா . சோமசுந்தரம் , 
துணைப் பதிவாளர் 


காஞ்சிபுரம் , 
2013 அக்டோபர் 29 . 


பொ . ஸ்ரீதரன் , 
கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் . 


" கே .பி . ஸ்பெஷல் 181 . காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கூட்டுறவு நூற்பாலை ஊழியர்கள் கூட்டுறவு சிக்கன 

நாணய சங்கம் லிட் " . 


(ந .க . எண் 2802/2003/ கலை.) 
1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 140 (1) - ன்கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் வட்டம் 
கே .பி . ஸ்பெஷல் 181 . காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கூட்டுறவு நூற்பாலை ஊழியர்கள் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம் லிட் ., பதிவு 
எண் ரத்து செய்யப்பட்டு அதன் அலுவல்கள் இறுதியாக முடிக்கப்படுகிறது . 

இவ்வறிவிப்பு 31 - 05 - 2004 அன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது . 


காஞ்சிபுரம் , 
2004 மே 31 . 


மா . சோமசுந்தரம் , 
துணைப் பதிவாளர் 


காஞ்சிபுரம் , 
2013 அக்டோபர் 29 . 


பொ . ஸ்ரீதரன் , 
கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 
DTP - VI - 1 ( T - Sup .) ( 45 ) - 1 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


